GOVERNMENT OF TAMIL NADU 

2009 


[Regd . No . TN /CCN / 467 / 2009 - 11 . 
[R . Dis . No . 197 / 2009. 
[Price : Rs . 12 .00 Paise . 


NT 


REL 


GOVERN 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


DY 


PRE 


NADU 


RUTHAL 


WIL 


ALONE TR 


RIUMPHS 


EXTRAORDINARY PUBLISHED BY AUTHORITY 


No . 303 ] 


CHENNAI, TUESDAY, NOVEMBER 24 , 2009 

Karthigai 8 , Thiruvalluvar Aandu - 2040 


Part Ill — Section 1 (a ) 
General Statutory Rules, Notifications, Orders , Regulations, etc ., 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


HOME DEPARTMENT 


TAMIL NADU REGISTRATION OF MARRIAGES RULES , 2009 . 


[G .O . Ms. No. 987 , Home (Courts-IV ), 24th November 2009.) 


No . SRO A - 39 (b )/ 2009 . 


In exercise of the powers conferred by sub -section (1 ) of Section 24 of the Tamil Nadu Registration ofMarriages Act, 2009 
( Tamil Nadu Act 21 of 2009), the Governor of Tamil Nadu hereby makes the following Rules: 


RULES 


1. Short Title . — These Rules may be called the Tamil Nadu Registration of Marriages Rules, 2009 . 


2 . Definitions. - (1 ) In these Rules , unless the context otherwise requires, 

(a ) Acť means the Tamil Nadu Registration of Marriages Act, 2009 ; 
(b ) Form means a Form appended to these Rules ; 
( c ) witness means any person who is present at the time of solemnization of the marriage ; 

(d ) “Register " means the register of marriages maintained by the Registrar; 

(2 ) Words and expressions used but not defined in these Rules shall have the samemeanings , respectively , assigned to 
them in the Act. 


3 . Powers and duties of the District Registrar. — The District Registrar shall, — 

(a ) file the duplicate copies of the memorandum for registration of marriages sent by the Registrar and 
maintain them as prescribed ; 

(b ) provide certified extracts of the Register ofmarriages, certificate of registration ofmarriages and all the orders passed 
by him to the applicant; 


(c ) pass suitable orders on the appeal filed before him under sub section ( 1) of Section 8 of the Act. 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


4 . Powers and duties of the Registrar. — The Registrar shall 

(a ) verify the memorandum for registration of marriage ; 
(b ) verify the identity of parties to a marriage and witnesses ; 
(C ) issue certificate of registration ofmarriage; 


(d ) send the copy of an order of refusal to register a marriage to the District Registrar; 
(e ) send a copy of the memorandum of marriage to the District Registrar; 

(1) provide certified extracts of the Register of marriages , certificate of registration of marriage and all the orders 
passed by him to the applicant. 


5 . Procedure for Registration of Marriage . — ( 1) (a ) Every memorandum for registration of marriage shall be in Form -| 
and it shall be delivered in person or sent to the Registrar along with an application in Form - Il within ninety days from the date of 
marriage. Form -l shall be supplied free of cost to the parties to a marriage by the Registrar. 


(b ) An Acknowledgement for having received the memorandum for registration ofmarriage in Form -l along with the 
application in Form - ll, shall be given by the Registrar . 


(2 ) The memorandum shall be in duplicate, signed by the parties to the marriage , the priest and two witnesses and 
accompanied by a fee of Rs. 100 / - (Rupees one hundred only ), if the memorandum is sent within a period of ninety days from 
the date ofmarriage . 


(3 ) If the memorandum for registration of marriage is not delivered or sent to the Registrar within ninety days from the 
date of marriage , the parties to the marriage may deliver or send the memorandum within a further period of sixty days after the 
expiry of the period of ninety days along with a fee of Rs. 150 /- (Rupees one hundred and fifty only ). 


(4 ) The memorandum shall also be accompanied by the following documents issued by the competent authority to the 
parties and witnesses , namely : 

(a ) (i) Copy of the Voter s Identity Card issued by the Election Commission of India , or 


( ii) Copy of Passport ; or 
(iii) Copy of PAN /GIR Card issued by the Income Tax Department; or 
(iv ) Copy of Ration Card ; or 

(v ) Copy of Photo Identity Card issued by the Government; or Government Undertakings or Local Bodies; 
or 


( vi) Copy of Pass Book issued by Banks or Post Offices (With Photo ); or 


(vii) Copy of Pension Book ; or 
(viii) Copy of certificate issued to handicapped persons ; or 
( ix ) Copy of Gun licence; or 
(x ) Copy of identity card issued to “ Freedom fighters ". 


(b ) (i) Copy of birth certificate ; or 

(ii) School/College leaving certificate ; or 
(iii ) any other proof of age of parties to the marriage; and 


(c ) Marriage invitation card or any other proof of place of ‘Marriage . 


(5 ) On receipt of a memorandum , the Registrar shall scrutinise the same and if on scrutiny it is found that the 
memorandum is defective or insufficient in particulars or not accompanied with the fee or the documents required for 
scrutiny , he shall return the same to the parties to the marriage for rectification of the defects and resubmission of the 
memorandum within seven days from the date of receipt of the memorandum by the parties to the marriage . 


(6 ) After verification of the memorandum and after being satisfied about the identity of the parties to the marriage 
and witnesses, the Registrar shall file the memorandum in the File of memorandum in the format given below consisting 
of blank butts serially numbered : 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


of the File of memorandum 


The memorandum is filed at Serial No. of 20 on page of volume 
of marriages maintained under the Tamil Nadu Registration of Marriages Act, 2009 . 


Dated the 


day of 


20 


. 


Signature 
Registrar of Marriages 


(7 ) The Registrar of Marriages after filing the memorandum as contemplated in sub - rule (6 ) shall cause to scan 
the memorandum in the electronic storage device and on filing the memorandum along with the application the Registrar 
shall register the marriage and issue a certificate of registration of marriage in Form - III and deliver it to the parties to the 
marriage either in person or by post in the self addressed stamped envelope given by the parties. 


(8 ) In case , the Registrar is not satisfied about the identity of the parties or the witnesses , or about the correctness 
of the statements made in the memorandum , the Registrar may , after hearing the parties and after recording the reasons 
in writing , pass an order of refusal to register the marriage in Form - IV and send a copy thereof to the District Registrar. 


6 . Duplicates to be forwarded to the District Registrar. - ( 1) On or before the fifth day of each month , the Registrar shall 
send to the DistrictRegistrar, the duplicate copies of all thememoranda received by him during the preceding month , affixing at 
the end of the last of such copies a certificate as follows: 


“Certified that the memorandum , which bear Serial No. to Serial No . are duplicate of all the 
memoranda filed in the file ofmemorandum maintained by me under the Tamil Nadu Registration ofMarriages Act, 2009 
during the month of 


Dated the 


day of 


20 


. 


Signature 
Registrar of Marriages " 


(2 ) on receipt of the duplicate copies of memorandum the District Registrar shall file them in the registers similar 
to those maintained by the Registrars . 

7 . Form of receipt. — The Registrar shall issue a receipt for the fees received by him in the following form . The receipt shall 
be generated in duplicate through computer which shall be electronically numbered consecutively: 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


RECEIPT 
(Under the Tamil Nadu Registration of Marriages Rules, 2009) 

No . .. . .... . . . . 
Olo. The Registrar of Marriages, 

.............(station ) 
Received fees from Thiru /Tmt. . 

. ............. (Memorandum No . ..............) towards 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


Sl.No. 


Item 


(Rs.) 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


(i) For registration of Memorandum ofmarriage 
(ii ) For .................... certified extracts from the Register 
(iii) For ..................... certified copy / copies of ....... 
( iv ) For any other 

Total 
Rupees in words [Rupees 
Dated the day of — - - 20 . 


Signature 
Registrar ofMarriages. 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


8 . Transmission of memorandum received in a wrong office. — (1) If the Registrar receiving a memorandum has no 
jurisdiction to receive the same, he shall transmit it to the Registrar having such jurisdiction and inform the persons who 
had sent or delivered the memorandum accordingly . 


( 2 ) If the Registrar receiving such memorandum has no jurisdiction but inadvertently files the same in the register 
maintained by him , he shall send a certified copy thereof together with the copy of endorsement of filing recorded thereon 
to the Registrar having jurisdiction for the purpose of filing and inform the persons who had sent or delivered the 
memorandum accordingly . He shall then make a suitable endorsement on the memorandum indicating the action taken 
by him and for cancellation of registration from his register. 


( 3) The Registrar on receipt of the memorandum of a certified copy of the memorandum under sub -rules ( 1) and 
(2) shall file it in the register maintained by him without levying any additional fee and register the marriage following the 
procedure and inform the action taken by him to the District Registrar. 


9 . Correction in the Register of Marriages and Certificate of Registration . — Any correction or any omission or 
mistake in the register of marriages or in the certificate , of registration shall be done by the Registrar after satisfying the 
genuineness of the correction by a foot-note without any alteration of the original entry and it shall be signed and dated 
by him . 


10. Appeals . — ( 1) An appeal to the District Registrar under sub - section ( 1) of Section 8 of the Act against the order of the 
Registrar under Section 7 of the Act may bemade within a period of thirty days from the date of receipt of such order along with 
a copy of that order and with necessary documents , referred to in sub -rule (4 ) of rule 5 . 


(2 ) The District Registrar after giving an opportunity of being heard to the aggrieved parties concerned shall pass an order, 
after recording the reasons in writing , directing the Registrar to register the marriage or confirming the order of the Registrar, as 
the case may be. 


(3 ) An appeal to the Registrar - General under Section 9 of the Act against the order of the District Registrar under sub 
section (2 ) of Section 8 of the Act may be made within a period of thirty days from the date of receipt of such order along with 
a copy of that order and with necessary documents, referred to in sub -rule (4 ) of rule 5 . 


(4 ) The Registrar General after giving an opportunity of being heard to the aggrieved parties concerned shall pass an order, 
after recording the reasons in writing , directing the Registrar to register themarriage or confirming the order of the District Registrar 
as the case may be . 


11. Form of Register of Marriages and manner of keeping it. — ( 1) The Registrar shall maintain a register of marriages 
in Form V for every year. Information regarding refusal to register a marriage shall be maintained separately in a 
register in Form VI. 


(2 ) The Registrar shall certify under his signature on the title page of every blank register issued to him , the number of 
pages actually contained in such register and shall note the date on which the register was received and opened by him . 


12 . Inspection of registers and obtaining certified copies thereof. — The Register of marriages shall be kept open for 
inspection of public . Any person desirous of inspecting the register may, on an application made in this behalf 
to the Registrar and on payment of fees as specified in the Table below , be allowed to do so . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


APPENDIX 


FORM I 


[ See Rule 5 ( 1) (a )] 
Memorandum for Registration of Marriage. 

(" r " wherever applicable) 
HUSBAND DETAILS 


( a ) Full Name of the 

Husband (as per records)N 


I TTLI 


(b ) Religion 


Hindu 


Hindu 


Christian 


Christian 


Muslim 


Muslim 


Others 


Others 


if select " Others " specify : 


(c) Age and Date of Birth 


(c ) Age and Date of Birth 


UKIK 


U 


U 


Years 


Years 


Bachelor 


Married 


Divorcee 


Widower 


(d ) Marital status before the 

date of Marriage 


Others 


Others 


Specity 


if Married , mention No. of wives alive 


( e) Occupation 


(f) Residential Address 


1A . Details of parents 


HUSBAND S FATHER 


(a) Full Name 


(b ) Age 


Years 


Years 


Alive /Deceased 


Alive/Deceased 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


(c ) Address 

( if alive ) 


1B . Details of parents 


HUSBAND S MOTHER 


18 a) Full Name 


( a ) Full Name 


(b ) Age 


Years 


Years 


Alive /Deceased 


( c ) Address 

( if alive ) 


WIFE DETAILS 


(a ) Full Name of the Wife 

( as per records) 


(b ) Religion 


Hindu 


Hindu 


Christian 


Christian 


Muslim 


Muslim 


Others 


Others 


if select " Others ” specify : 


(0) Age and Date of Birth 


(c ) 


Age and Date of Birth 


II 


I 


III 


Years 


Years 


(d ) 


Marital status before the 
date of Marriage 


Spinster 


Divorcee 


Widow 


Others 


Specify 


( e ) Occupation 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


(f) Residential Address 


2A . Details of parents 


WIFE S FATHER 


(a ) Full Name 


(b ) Age 


Years 


Years 


Alive /Deceased 


Alive/Deceased 


(c ) Address 

( if alive ) 


2B . Details of parents 


WIFE S MOTHER 


(a ) Full Name 


(b ) Age 


Years 


Years 


Alive /Deceased 


(c ) Address 

( if alive ) 


NRI-ADDITIONAL DETAILS OF HUSBAND 


i. 


(a ) Passport Number 


(b ) Passport Issued by 


( c ) Passport valid up to 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


ii. 


(a ) Visa issued to the 

country at the time of 
registration 


(b ) Visa valid up to 


iii. (a ) Type of Resident 


Permanent/Temporary 


(b ) if permanent, give details 
iv . (a) Social Security No. 

(If any ) 


| 


| 


| 


| 


| 


| 


| 


| 


| T 


T 


| 


I 


| 


| 


NRI-ADDITIONAL DETAILS OF WIFE 


i. 


(a ) Passport Number 


(b ) Passport Issued by 


(c ) Passport valid up to 


ii. 


(a ) Visa issued to the 

country at the time of 
registration 


(b ) Visa valid up to 


iii. (a) Type of Resident 


Permanent/ Temporary 


(b ) if permanent, give details 


iv . (a ) Social Security No . 

( if any) 


OTHER DETAILS 


Name and Address of the 
Priest who solemnized the 
Marriage/was present in 
the marriage . 


10 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


6 . 


Place , namely , the Village , 
Taluk and District where 
the marriage was 
solemnized , with full 
address. 


Street 


Village 


Taluk 


7. The date on which the 


7 . 


The date on which the 
marriage was solemnized 


I 


T 


8 . Whether the marriage was previously 

registred under any other Act or 
Personal Law 


Yes / No 


if " YES " provide details : 
( Attach -Certificate of or 
Extract of Marriage Register ) 


9 . We hereby declare : 


(i) that a valid marriage was solemnized between us and that the marriage is capable of being 

registered under Section 3 of the Tamil Nadu Registration of Marriages Act, 2009; 
( ii) that the conditions prescribed in the respective personal laws intended for the solemnization of 

marriages have been satisfied ; 
(iii) that the particulars given in this memorandum are true to the best of our knowledge and belief; 
(iv ) that the two witnesses who have signed below were present at the time of the solemnization of 

the marriage ; and 
(v) that no dowry was demanded or given or taken . 


Station : 
Date : 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


11 


10 . Name and address of Witnesses : 


Sl. No. 


Name 


ID Details 


Signature 


Father s/Husband s 
name and Address 


FORM II 

[ See rule 5 (1) (a)] 
Application for filing Memorandum of Marriage......... 


IIIIIIIIIIIIIIIII 


IIIIIIIIIIIII 


11111111111111111111111111111111111111111111111111111111111111111111111111111111111111 


To , 


The Registrar of Marriages , 


Sub : Registration of marriage . 


Sir , 


A marriage has been solemnized between us on ...... 

........... at.......... 
and we request that the particulars of our marriage be entered in the Register of Marriages and that a Certificate 
of Registration of Marriage be issued to us . 


We hereby declare - 
( 1) that a valid marriage was solemnized between us and that the marriage is, capable of being 

registered under section 3 of the Tamil Nadu Registration of Marriages Act, 2009 . 


(2 ) that the conditions laid down in our Personal Law have been satisfied . 


(3 ) that the particulars given in application are true to the best of our knowledge and belief, 
(4 ) that a memorandum of marriage duly filled in ( in duplicate ) along with the prescribed fees and 

documents , is enclosed . 


Signature :.... 


I 


I IIIIIIIIIIIIII 


(Husband) 


IIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIII 


(Wife ) 


Place: 


Date : 


Encl: - ( 1) Memorandum of Marriage . 

(2 ) Prescribed fees , 
( 3 ) Other documents : - (a ) 

(b ) .. .. . 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


( c ) 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


12 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


INSTRUCTIONS FOR FILLING UP THE APPLICATION AND 

MEMORANDUM 
( 1) The Memorandum shall be given in duplicate . 
( 2 ) Passport size photo of both the parties to the marriage shall be affixed in the Memorandum and another 

copy shall be enclosed . 
( 3 ) Any one of the proofs mentioned in the rules shall be given to prove the following: 


(i) Name 


(ii) Age 
(iii ) Residence 


For the Parties to the marriage 


(iv ) Date and Place of marriage 


(v ) Photo identity for the witnesses and for the parties to the marriage . 


(4 ) Self addressed and sufficiently stamped envelope shall be given . 
(5 ) In Item 1(d ) of the Memorandum , the marital status shall be indicated by the parties to the marriage 

as per their personal law . 
(6 ) The fees shall be paid by Cash /D .D ./Bankers cheque, drawn in favour of the Registrar of Marriages . 


MTOF 


. 


RE 


GOVERN 


RUTHA 


ALONE TR 


RIUMPHS 


GOVERNMENT OF TAMIL NADU 

FORM III 
CERTIFICATE OF REGISTRATION OF MARRIAGE 

[See rule 5 (7 )] 


No 


IIIIIIIIIIIIIII . 


Passport size 
Husband s Photo 


Passport size 
Wife s photo 


III . IIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIII . 


This is to Certify that Thiru....... .........(Name of Husband ) Slo . Thiru ..... 

......... residing 
at ... .. .. ... .. ...... and Tmt. . ..... 

..........(Name of wife ) 
D /o . Thiru ............... 

............. residing at ........... 
have furnished the particulars in Memorandum declaring that their marriage has been solemnized on 
............................... at........ ............ ........................... ............ ( place) and that the same has been registered this 
day ................of............................... ...........at Serial No......... ..............of 2 ........of Register of Marriges 
maintained under the Tamil Nadu Registration of Marriages Act, 2009 . 
Place : 

Signature of Registrar of Marriages. 
Date : 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


FORM IV 


[ See rule 5 (8 )] 
Order of refusal for registration of a marriage 


No.: ....... 


IIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIII 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


I, Registrar of Marriages , 

........... .. after scrutiny of memorandum and other documents 
submitted with the same and after hearing the parties on the............ 

. ...... ... ... .day 
of................................., 20 ..............refuse to register the said marriage between ...... 

........(Husband), 
and ... 

............(Wife ) for the following reasons ......... 


IIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIII 


IIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIII 


IIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIII 


IIIIIIIIIIIIIIIIIII IIIIIIIIIIIIIIIIIIIII 


IIIIIIIIIIIIIIIIII IIIIIIIIIIIIIIIIIIIIIIII 


IIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIII 


IIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIII 


Place:....... 


Date : ......... ........ .. 


Signature :.. 


IIIIIIIIIIIIIIIIIII 


Registrar of Marriages . 


SEAL . 


FORM V 


[See sub -rule ( 1 ) of rule II .] 

Register of Marriages 


Religion 


Register of Marriages for the year...... 
Sl. No . Date of Name of His age 

marriage husband at the 
and 

and his 1 time of 
place of address. |marriage. 
marriage . 


Religion 
of wife . 


Name of Her age 
wife and at the 

her time of 
address. marriage. 


Date of 
Registration . 


of 


Husband. 


(1) 


14 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


FORM VI 


[ See sub - rule ( 1) of rule II .] 
Register of refusal of Marriages 


Register of refusal of Marriages for the year ..... 
Sl. No . Date of Name of His age Religion 

marriage husband at the 

and and his time of | Husband . 
place of address. I marriage . 
marriage . 


Date of 
Refusal. 


of 


Name of Her age Religion 
wife and at the of wife . 

her time of 
address. marriage . 


( 1) 


( 2 ) 


(3) 


L 


(4 ) 


L 


(5 ) 


L 


(6 ) 


L 


(7 ) 


L 


(8 ) 


L 


(9) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


FORM VII 

( See rule 15 ) 
Application for obtaining Certified copy/Certified extract 


Date : 


From : [Name and address of the person (s )] 


TO 


The Registrar of Marriages , 


Sub : Certified copy/Certified extract 


Sir , 


I, the undersigned , request you that 


( 1 ) 


( Piedoo 


(please write the number ) certified copy/certified extract of the following document(s ) may 
please be provided to me at the earliest. 


* (a) a certificate of registration of a marriage 


* (b ) the extract of the register ofmarriages 


(2 ) The Particulars of Marriage 


(i) Name of the husband ......... 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


(ii) Name of the wife ....... ..... 


. . . . . . . . . . . IIIIIIIIIIII 


(iii) Date of registration of marriage ... 


IIIIII 


I IIIIIIIII 


( iv ) Date and number of a certificate of registration of marriage 


IIIIIIIIIIIIIIIIIIIII 


IIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIII IIIIIIIIIIIIII 


....(rupees . ...... 


IIIIIIIIIIIIIIIIIIIIIIIIII 


IIIIIIIIII 


(3 ) The fees of Rs . 

enclosed herewith . 


IIIIIIIII 


........... .... ......... ....) is 


Yours faithfully , 


Place : 
Date : 


D . JOTHI JAGARAJAN , 
Secretary to Government ( in - charge). 


* Strike out which is not applicable . 


16 


| TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


அறிவிக்கைகள் 


தமிழ் நாடு 2009 ஆம் ஆண்டு திருமணங்கள் பதிவுச் சட்டத்தின் ( தமிழ் நாடு சட்டம் 21/2009) 24 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் இதனால் பின்வரும் விதிகளை இயற்றுகிறார் : 


விதிகள் 
1 . குறுந்தலைப்பு. - இவ்விதிகள் , தமிழ் நாடு 2009 ஆம் ஆண்டு திருமணங்கள் பதிவு விதிகள் என்று அழைக்கப்படும் . 
2 . பொருள் விளக்கங்கள். - ( 1 )இவ்விதிகள் சந்தர்ப்பம் வேறு விதமாகப் பொருள் குறித்தாலன்றி, மற்றப்படி 

( a ) சட்டம் என்பது தமிழ் நாடு 2009 ஆம் ஆண்டு திருமணங்கள் பதிவுச் சட்டம் என்று பொருள்படும் . 


( b ) படிவம் என்பது இவ்விதிகளுடன் இணைக்கப்பட்ட படிவம் என்று பொருள்படும் . 
( c ) சாட்சி என்பது திருமணம் நடைபெற்ற சமயத்தில் அங்கிருந்த யாதொரு நபர் என்று பொருள்படும் . 

( d ) "பதிவேடு " என்பது பதிவாளர் வைத்துவரும் திருமணங்கள் பதிவேடு என்று பொருள்படும் . 
( 2 ) இவ்விதிகளில் பயன்படுத்தப்பட்டு , ஆனால் பொருள் விளக்கம் அளிக்கப்படாத சொற்கள் மற்றும் சொற்றொடர்கள் , சட்டத்தில் 

அவற்றுக்கு அளிக்கப்பட்ட அதே பொருளைக் கொண்டிருக்கும் . 
3 . மாவட்டப் பதிவாளரின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் . - மாவட்டப் பதிவாளர் , 
( a ) பதிவாளர் அனுப்பும் திருமணங்கள் பதிவுக்கான குறிப்பாவணங்களின் இரண்டாம் நகலை கோப்பில் வைத்து , வரையறுக்கப்பட்ட 

முறையில் பேணி வர வேண்டும் . 


( b ) திருமணப் பதிவேட்டின் சான்றளிக்கப்பட்ட பதிவு நகல்கள் , திருமணங்கள் பதிவுச் சான்றிதழ் மற்றும் அவரால் பிறப்பிக்கப்பட்ட அனைத்து 

ஆணைகளை விண்ணப்பதாரருக்கு அளிக்க வேண்டும் . 


( c ) இச்சட்டத்தின் 8 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின்கீழ் , அவர் முன் தாக்கல் செய்யப்பட்ட மேல் முறையீடு குறித்து தக்க 

ஆணைகளைப் பிறப்பிக்க வேண்டும் . 


பதிவாளரின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் . - பதிவாளர் , 
( a ) திருமணங்கள் பதிவிற்கான குறிப்பாவணத்தை சரிபார்க்க வேண்டும் . 


( b ) மணமகன் , மணமகள் மற்றும் சாட்சிகளை உறுதி செய்யவேண்டும் . 


( c ) திருமணப் பதிவுச் சான்றிதழை வழங்க வேண்டும் . 


( d ) திருமணத்தைப் பதிவு செய்வதற்கான மறுப்பாணையின் ஒரு நகலை மாவட்ட பதிவாளருக்கு அனுப்ப வேண்டும் . 


( e ) திருமணக் குறிப்பாவணத்தின் ஒரு நகலை மாவட்ட பதிவாளருக்கு அனுப்ப வேண்டும் . 


( f ) திருமண பதிவேட்டின் சான்றளிக்கப்பட்ட பதிவு நகல்கள் ,திருமணங்கள் பதிவுச் சான்றிதழ் மற்றும் அவரால் பிறப்பிக்கப்பட்ட அனைத்து 

ஆணைகளை விண்ணப்பதாரருக்கு அளிக்க வேண்டும் . 


திருமணத்தைப் பதிவு செய்வதற்கான நடைமுறை. ( 1 ) ( a ) திருமணத்தைப் பதிவு செய்வதற்கான குறிப்பாவணம் ஒவ்வொன்றும் 
படிவம் - 1 இல் இருக்க வேண்டும் . இதனை, திருமணம் நடைபெற்ற நாளிலிருந்து 90 நாட்களுக்குள் படிவம் || இல் ஒரு விண்ணப்பத்துடன் 
பதிவாளரிடம் நேரில் சென்று அளிக்க வேண்டும் அல்லது அனுப்ப வேண்டும் . படிவம் - | மணமக்களுக்குப் பதிவாளரால் இலவசமாக 
வழங்கப்படும் . 
( b ) படிவம் - 1 இல் திருமணப் பதிவுக்கான குறிப்பாவணத்துடன் படிவம் - || இல் விண்ணப்பத்தைப் பெற்றுக்கொண்டதற்கான 

ஒப்புகையைப் பதிவாளர் அளிப்பார் . 
( 2 ) திருமணம் நடைபெற்ற நாளிலிருந்து 90 நாட்களுக்குள் குறிப்பாவணம் அனுப்பப்பட்டால் , குறிப்பாவணம் இரு நகல்களில் 

அளிக்கப்படவேண்டும் . இதில் , மணமக்கள் , திருமணத்தை நடத்துபவர் , இரு சாட்சிகள் ஆகியோர் கையொப்பமிட்டு , 

ரூ. 100 கட்டணத்துடன் ( ரூபாய் நூறு மட்டும் ) அனுப்ப வேண்டும் . 
( 3 ) திருமணப் பதிவுக்கான குறிப்பாவணம் திருமணம் நடைபெற்ற நாளிலிருந்து 90 நாட்களுக்குள் அளிக்கப்படாவிட்டால் அல்லது 

அனுப்பப்படாவிட்டால் மணமக்கள் 90 நாட்கள் கால அளவு முடிவடைந்த பின்னர் , மேற்கொண்டும் 60 நாள் கால அளவுக்குள் 
ரூ. 150 கட்டணத்துடன் ( ரூபாய் நூற்று ஐம்பது மட்டும் ) குறிப்பாவணத்தை அளிக்கலாம் அல்லது அனுப்பலாம் . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


(4 ) குறிப்பாவணத்துடன் பின்வரும் ஆவணங்கள் இணைத்து அனுப்பப்படவேண்டும் . அவையாவன: 
( a ) (i) இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கிய வாக்காளர் அடையாள அட்டையின் நகல் அல்லது 

( ii ) கடவுச் சீட்டின் நகல் ; அல்லது 
( iii) வருமான வரி துறை வழங்கிய PAN / GIR அட்டையின் நகல் ; அல்லது , 
(iv) குடும்ப அட்டையின் நகல் ; அல்லது 
( v ) அரசு அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது உள்ளாட்சி மன்றங்கள் வழங்கிய புகைப்பட அடையாள அட்டையின் நகல் ; 

அல்லது 
( vi ) வங்கிகள் அல்லது அஞ்சல் அலுவலகங்கள் வழங்கிய பற்று வரவுச் சிட்டை ( Pass book ) நகல் ( புகைப்படத்துடன்) , அல்லது , 
( vii) ஓய்வூதிய புத்தகத்தின் நகல் ; அல்லது , 
( viii) உடல் ஊனமுற்றோர்களுக்கு வழங்கப்பட்ட சான்றிதழின் நகல் ; அல்லது 
( ix ) துப்பாக்கி உரிம நகல் ; அல்லது , 
( x ) “ சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு " வழங்கிய அடையாள அட்டை நகல் ; மணமக்களுக்கும் , சாட்சியளிக்கும் தகுதி வாய்ந்த 

அதிகாரி வழங்கிய , 
( b ) ( i) பிறப்புச் சான்றிதழின் நகல் ; அல்லது 

(ii) பள்ளி/ கல்லூரியை விட்டுச் செல்லும்போது அளிக்கப்படும் சான்றிதழ்; அல்லது , 

( iii ) மணமக்களின் வயதை உறுதிப்படுத்தும் ஆதாரம் ; மற்றும் 
( c ) திருமண அழைப்பிதழ் அல்லது திருமணம் நடைபெறும் இடத்தை குறிப்பிடும் ஏனைய ஆதாரம் 
( 5 ) குறிப்பாவணம் வரப்பெற்றவுடன் , பதிவாளர் அதனை ஆய்வு செய்ய வேண்டும் . அவ்வாறு ஆய்வு செய்யும் போது , குறிப்பாவணத்தில் 

குறைபாடு உள்ளது அல்லது போதுமான தகவல்கள் அளிக்கப்படவில்லை அல்லது ரூ .100 / - கட்டணம் இணைத்தனுப்பப்படவில்லை 
அல்லது ஆய்வுக்கு தேவைப்படும் ஆவணங்கள் இணைத்தனுப்பப்படவில்லை என்று கண்டறியப்பட்டால் குறைகளை சரிசெய்வதற்காக 
மணமக்களுக்கு அவற்றை திருப்பி அனுப்ப வேண்டும் . அவர்கள் , அக்குறிப்பாணையை பெற்ற நாளிலிருந்து 7 நாட்களுக்குள் அதனை 

சரிசெய்து திருப்பி அனுப்ப வேண்டும் . 
( 6 ) குறிப்பாவணத்தை சரிபார்த்து , தரப்பினர்கள் மற்றும் சாட்சிகளின் அங்க அடையாளம் குறித்து மனநிறைவடைந்தப்பின்னர், பதிவாளர் 

கீழே அளிக்கப்பட்டுள்ள தொடர் எண்ணிடப்பட்ட விவரம் நிரப்பப்படாத வெற்றிடம் கொண்ட படிவத்திலுள்ள குறிப்பாவண கோப்பில் 
குறிப்பாணையை வைக்கவேண்டும் . : 


தமிழ்நாடு 2009 ஆம் ஆண்டு திருமணங்கள் பதிவுச் சட்டத்தின் கீழ் வைத்து வரப்பட்ட திருமணங்கள் குறித்த 
குறிப்பாவண கோப் ...............................தொகுதியில்..............................பக்கத்தில்.........................20 
ஆம்..................தொடர் எண்ணில் இந்த குறிப்பாவணம் வைக்கப்படுகிறது............. ...ஆண்டு 

--திங்க ள்........................நாள் 


திருமணப் பதிவாளரின் கையொப்பம் . 


(7 ) திருமணப்பதிவாளர் , (6 ) ஆம் துணை விதியில் கருதப்பட்டுள்ளவாறு குறிப்பாவணத்தை வைத்தப்பின்னர் மிண்ணணு சேமிப்பு 

சாதனத்தில் குறிப்பாவணத்தை நுண்ணாய்வு செய்யும்படி செய்து , விண்ணப்பத்துடன் குறிப்பாவணத்தை வைப்பதன் பேரில் , பதிவாளர் 
திருமணத்தை பதிவு செய்து திருமணப்பதிவு குறித்த சான்றிதழ் ஒன்றை படிவம் III - இல் அளிக்கவேண்டும் . இந்த சான்றிதழை 
தரப்பினர்களிடம் நேரில் அல்லது தரப்பினர்கள் அளித்த சுயமுகவரி கொண்ட அஞ்சல் வில்லை ஒட்டப்பட்ட உறையில் தபாலில் 
அனுப்பிவைக்க வேண்டும் . 


தரப்பினர்களின் அல்லது சாட்சிகளின் அங்க அடையாளம் குறித்து அல்லது குறிப்பாவணத்தில் அளிக்கப்பட்ட விவரங்களின் 
உண்மைத்தன்மை குறித்து பதிவாளர் மனநிறைவடையாத நேர்வில் , பதிவாளர் , தரப்பினர்களிடம் விசாரணை செய்து எழுத்து மூலமாக 
காரணங்களை பதிவு செய்த பின்னர் படிவம் IV - இல் திருமணத்தை பதிவு செய்ய மறுத்து ஆணையிடுவார் . இதன் நகல் ஒன்றினை 

மாவட்டப் பதிவாளருக்கு அனுப்பிவைப்பார் . 
6 . மாவட்டப் பதிவாளருக்கு அனுப்பப்பட வேண்டிய இருபடிகள் . - ( 1 ) பதிவாளர், முந்தைய மாதத்தில் அவர்பெற்றுக் கொண்ட அனைத்து 

குறிப்பாவணத்தின் இருபடிகளையும் , அத்தகைய கடைசி படியில் பின்வரும் சான்றிதழ் ஒன்றை இணைத்தும் , ஒவ்வொரு மாதத்தின் 5 ஆம் 
நாளன்று அல்லது அதற்கு முன்னர் மாவட்டப் பதிவாளருக்கு அனுப்ப வேண்டும் . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


தொடர் எண் ......... ................. முதல் தொடர் எண் ... 

...... .வரையிலான குறிப்பாவணங்கள் , 
...மாதத்தில், தமிழ் நாடு 2009 ஆம் ஆண்டு திருமணங்கள் பதிவுச் சட்டத்தின்கீழ் என்னால் 
வைத்து வரப்பட்ட குறிப்பாவணம் குறித்த கோப்பில் வைக்கப்பட்ட அனைத்து குறிப்பாவணங்களின் நகல்கள் 
எனச் சான்றளிக்கப்படுகிறது . 
. ..............ஆண்டு............... ங்கள். .............நாள் . 


திருமணப்பதிவாளரின் கையொப்பம் 


( 2 ) மாவட்ட பதிவாளர் , குறிப்பாவணத்தின் இருபடிகளை பெற்ற பின்னர் , பதிவாளர்கள் வைத்து வந்ததைப் போன்ற பதிவேடுகளில் அவற்றை 

வைக்க வேண்டும் . 
7 . இரசீது படிவம் . -- பதிவாளர் , அவர் பெற்றுக் கொண்ட கட்டணங்களுக்காக பின்வரும் படிவத்தில் இரசீது ஒன்றை அளிக்க வேண்டும் . 

இந்த இரசீது , கணினி வாயிலாக இருபடிகளில் அளிக்கப்படவேண்டும் . இந்த இரசீது , தொடர்ச்சியாக மின்னணு முறையில் 
இலக்கிடப்பட்டிருக்கவேண்டும் . 


இரசீது 


( தமிழ் நாடு 2009 ஆம் ஆண்டு திருமணங்கள் பதிவுச் சட்டத்தின் கீழ் ) 


எண் . . 


திருமணப் பதிவாளர் அலுவலகம் , 


.............(இடம் ) 
திரு திருமதி .. 

...........என்பவரிடமிருந்து ( குறிப்பாவணம் எண்...........) 
கீழ்க்காணும் வகைகளுக்காக , கட்டணங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டது . 


இனம் 


( ரூ . ) 


தொடர் 
எண் . 


( i ) திருமணகுறிப்பாணையை பதிவு செய்வதற்கு 


(ii) பதிவேட்டிலிருந்து சான்றளிக்கப்பட்ட பகுதி நகல்கள் வழங்குவதற்கு 
( iii ) சான்றளிக்கப்பட்ட நகல்.............. ......... நகல்கள் வழங்குவதற்கு 
( iv ) ஏனையவற்றிற்கு 

மொத்தம் 


ரூபாய் எழுத்தால் ; ரூபாய்.... 
. ............ஆண்டு................. 

திங்கள்.............நாள் . 


திருமணப் பதிவாளரின் கையொப்பம் . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


19 


அலுவலகத்தில் தவறுதலாக பெறப்பட்ட குறிப்பாவணங்களை அனுப்பி வைத்தல். (1) பதிவாளர் , அவருடைய அதிகார வரம்பிற்குள் 
வராத குறிப்பாவணத்தை பெறுவாராயின் அத்தகைய அதிகார வரம்புடைய பதிவாளருக்கு அதனை அவர் அனுப்பிவைக்க வேண்டும் . இது 
குறித்து குறிப்பாவணம் அனுப்பிய/ வழங்கிய நபர்களுக்கு அவர் தெரிவிக்க வேண்டும் . 
(2 ) பதிவாளர் தன்னுடைய அதிகார வரம்பின் கீழ் வராத அத்தகைய குறிப்பாணையைப் பெற்று கவனக்குறைவாக அவர் வைத்துவரும் 

பதிவேட்டில் அதனை வைத்துவிட்டாராயின் , அந்த குறிப்பாவணம் எந்த பதிவாளரின் அதிகார வரம்பின் கீழ் வருகிறதோ, அந்த பதிவாளர் 
கோப்பில் வைப்பதற்காக , கோப்பில் வைக்குமாறு அவர் மேற்குறிப்பெழுதிய நகலுடன் குறிப்பாவணத்தின் சான்றளிக்கப்பட்ட நகலை 
அவர் அனுப்பவேண்டும் . இது குறித்து குறிப்பாவணம் அனுப்பிய வழங்கிய நபர்களுக்கு அவர் தெரிவிக்க வேண்டும் . அவர் எடுத்த 
நடவடிக்கை குறித்தும் , அவருடைய பதிவேட்டிலிருந்து பதிவினைரத்து செய்வதற்கும் , குறிப்பாவணம் குறித்து அவர் தகுந்த மேற்குறிப்பு 

எழுத வேண்டும் . 
( 3) பதிவாளர் குறிப்பாணையின் சான்றளிக்கப்பட்ட நகல் ஒன்றினை பெற்றுக் கொண்டதன் பேரில் (1) மற்றும் (2 ) துணை விதிகளின் கீழ் 

யாதொரு கூடுதல் கட்டணம் விதிக்காமல் அவர் வைத்து வந்த பதிவேட்டில் அதனை வைத்துக் கொள்ள வேண்டும் . நடைமுறையினை 
பின்பற்றி திருமணத்தை பதிவு செய்வதுடன் , அவர் எடுத்த நடவடிக்கை குறித்து மாவட்ட பதிவாளருக்கு தெரிவிக்க வேண்டும் . 


9 . திருமணங்கள் குறித்த பதிவேட்டிலும் பதிவுச்சான்றிதழிலும் திருத்தம் . - திருமணங்கள் குறித்த பதிவேட்டில் அல்லது பதிவுச்சான்றிதழில் 

செய்யப்படும் திருத்தம் சரியானதா என்பதை ஐயமுறத் தெளிந்த பின்னர் , முதலில் செய்த பதிவில் யாதொரு திருத்தமும் செய்யாமல் , 
அடிக்குறிப்பு ஒன்றின் மூலம் திருமணங்கள் குறித்த பதிவேட்டில் அல்லது பதிவுச்சான்றிதழில் , பதிவாளர் , யாதொரு திருத்தம் செய்ய 
வேண்டும் அல்லது விடுபாட்டை அல்லது தவறை சரிசெய்ய வேண்டும் அதில் , அவர் , தேதியுடன் கூடிய கையொப்பமிட வேண்டும் . 


10 . மேல் முறையீடுகள். - (1) மேற்சொன்ன சட்டத்தின் 7 ஆம் பிரிவின் கீழ் , திருமணத்தைப் பதிவு செய்ய மறுத்த பதிவாளரின் ஆணைக்கு 

எதிராக , அத்தகைய ஆணை வரப்பெற்ற நாளிலிருந்து முப்பது நாட்கள் கால அளவிற்குள் , அந்த ஆணையின் நகல் மற்றும் , 5 ஆம் விதியைச் 
சேர்ந்த (4 ) துணைவிதியில் குறிப்பிடப்பட்டுள்ள தேவையான ஆவணங்களுடன் , மேற்சொன்ன சட்டத்தின் 8 ஆம் பிரிவைச் சேர்ந்த 
( 1 ) உட்பிரிவின் கீழ் மாவட்டப்பதிவாளரிடம் மேல் முறையீடு ஒன்றை அளிக்கலாம் . 
(2 ) பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய தரப்பினை எடுத்துக் கூறுவதற்கு ஒரு வாய்ப்பளித்து , காரணங்களை , எழுத்து மூலமாகப் பதிவு 

செய்த பின்னர் , நேர்விற்கேற்ப , திருமணத்தைப் பதிவு செய்யுமாறு அல்லது பதிவாளரின் ஆணையை உறுதி செய்யுமாறு, பதிவாளருக்கு 
மாவட்டப்பதிவாளர் , ஆணை ஒன்றைப் பிறப்பிக்க வேண்டும் . 
மேற்சொன்ன சட்டத்தின் 8 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2) உட்பிரிவின் கீழ் திருமணத்தைப் பதிவு செய்ய மறுத்த மாவட்டப் பதிவாளரின் 
ஆணைக்கு எதிராக , அத்தகைய ஆணை வரப்பெற்ற நாளிலிருந்து முப்பது நாட்களுக்குள் , அந்த ஆணையின் நகல் மற்றும் 5 ஆம் 
விதியைச் சேர்ந்த (4 ) உட்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள தேவையான ஆவணங்களுடன் , மேற்சொன்ன சட்டத்தின் 9 ஆம் பிரிவின் கீழ் , 
தலைமைப்பதிவாளரிடம் , மேல் முறையீடு ஒன்றை அளிக்கலாம் . 


பாதிக்கப்பட்டவர்கள் , தங்களுடைய தரப்பினை எடுத்துக் கூறுவதற்கு ஒரு வாய்ப்பளித்து காரணங்களை , எழுத்து மூலமாகப் பதிவு 
செய்த பின்னர் , நேர்விற்கேற்ப , திருமணத்தைப் பதிவு செய்யுமாறு அல்லது மாவட்டப் பதிவாளரின் ஆணையை உறுதி செய்யுமாறு , 
தலைமைப் பதிவாளர் , ஆணை ஒன்றைப் பிறப்பிக்க வேண்டும் . 


11 . திருமணங்களைப் பதிவு செய்வதற்கான படிவம் மற்றும் அதைப் பராமரிக்கும் முறை - (1 ) பதிவாளர் , திருமணங்களைப் பதிவு 

செய்வதற்கான பதிவேடு ஒன்றை , ஒவ்வோராண்டும் படிவம் V - ல் வைத்து வர வேண்டும் . திருமணத்தைப் பதிவு செய்ய மறுப்பது 
தொடர்பான தகவல் , தனியே , பதிவேடு ஒன்றில் , படிவம் VI - ல் வைத்து வரப்பட வேண்டும் . 
(2 ) பதிவாளர் , வெற்றுப் பதிவேட்டில் உண்மையில் அடங்கியுள்ள பக்கங்களின் எண்ணிக்கை , அந்தப் பதிவேடு அவருக்கு வரப்பெற்ற 

நாள் , அவர் பதிவு செய்யத் தொடங்கிய நாள் ஆகியவற்றை அவருக்கு வழங்கப்பட்ட ஒவ்வொரு வெற்றுப் பதிவேட்டின் முதல் பக்கத்தில் 
குறிப்பிட்டு , அவருடைய கையொப்பத்துடன் சான்றளிக்க வேண்டும் . 


12 . பதிவேடுகளைப் பார்வையிடுதல் மற்றும் அவற்றின் சான்றளிக்கப்பட்ட நகல்களைப் பெறுதல் - திருமணங்களைப் பதிவு செய்வதற்கான 

பதிவேடு, பொதுமக்கள் பார்வையிடுவதற்கு வைக்கப்பட வேண்டும் பதிவேட்டைப் பார்வையிட விரும்புகிற யாதொரு நபரும் இது தொடர்பாக 
விண்ணப்பம் ஒன்றை , பதிவாளரிடம் அளிப்பதன் பேரிலும் கீழேயுள்ள விவர அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள கட்டணத்தைச் 
செலுத்துவதன் பேரிலும் அவ்வாறு பார்வையிட அனுமதிக்கப்பட வேண்டும் . 


விவர அட்டவணை 


கட்டணம் 


தேடப்படுகிற ஆவணத்தின் தன்மை 
நடப்பாண்டு ஆவணத்தைத் தேடுதல் 


ரூபாய் 15 . 00 


ஏதேனும் முந்தைய ஆண்டு அல்லது முந்தைய 
ஆண்டுகளின் ஆவணத்தைத் தேடுதல் 


ரூபாய் 5 . 00 
( ரூபாய் 15 - க்கு கூடுதலாக ) 


திருமணம் பதிவு செய்யப்படவில்லை என்பது 
தொடர்பான சான்றிதழ் ஒன்றைப் பெறுவதற்கு 


ரூபாய் 10 . 00 


20 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


13 . திருமணச் சான்றிதழ் புத்தகம் . ( 1 ) பதிவாளர் , திருமணச் சான்றிதழ் புத்தகம் ஒன்றை வைத்துவர வேண்டும் . அது இணைக்கப்பட்ட 

தொகுதியாக இருக்க வேண்டும் , அதன் பக்கங்கள் தொடர்ச்சியாக இலக்கமிடப்பட வேண்டும் . ஒவ்வொரு காலண்டர் ஆண்டிலும் 
வழங்கப்பட்ட ஒவ்வொரு திருமணச் சான்றிதழும் தொடர்ச்சியாக இலக்கமிடப்பட வேண்டும். மணமக்களுக்கு வழங்கப்பட்ட சான்றிதழின் 
அதிகாரபூர்வமான ஒவ்வொரு நகலிலும் எண் , சான்றிதழ் பதிவு செய்யப்பட்ட நாள் , மாதம் மற்றும் ஆண்டு ஆகியவை குறிப்பிடப்பட்டிருக்க 
வேண்டும் . 


( 2 ) திருமணப் பதிவுச் சான்றிதழ் புத்தகத்தில் செய்யப்பட்ட பதிவுகளின் நகல் ஒன்றினை, ஒவ்வோராண்டிலும் , மூன்று மாதங்களுக்கு 

ஒருமுறை அதாவது , ஜனவரி , ஏப்ரல் , ஜூலை மற்றும் அக்டோபர் ஆகிய மாதங்களில் முதல் தேதியன்று மாவட்டப் பதிவாளருக்கு 
அனுப்பி வைக்க வேண்டும் . 


14 . மேற்பார்வை . - தலைமைப் பதிவாளர் மற்றும் மாநில அரசின் பொதுவான மேற்பார்வையின் கீழ் , பதிவாளர் , அவருடைய அலுவல்களைப் 

புரிவார் மற்றும் அதிகாரங்களைச் செலுத்துவார் . 


15 . சான்றளிக்கப்பட்ட நகல்களைப் பெறுவதற்கான நடைமுறை . திருமணப் பதிவுச் சான்றிதழின் சான்றளிக்கப்பட்ட நகலை அல்லது திருமணச் 

சான்றிதழின் நகல்களை அல்லது திருமணங்கள் பதிவேட்டின் பகுதி நகலைப் பெற விரும்புகிற யாதொரு நபரும் , படிவம் VII இல் விண்ணப்பம் 
ஒன்றை அளிப்பதுடன் , கீழேயுள்ள விவர அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறான கட்டணத்தையும் செலுத்த வேண்டும் . 


விவர அட்டவணை 


இனம் 


கட்டணம் 


( அ ) 


திருமணப் பதிவுச் சான்றிதழின் சான்றளிக்கப்பட்ட 
ஒவ்வொரு நகலுக்கு (நகல் ஒன்றுக்கு ) 


Rs . 10 . 00 


திருமணங்கள் பதிவேட்டின் சான்றளிக்கப்பட்ட 
ஒவ்வொரு பகுதி நகலுக்கு ( பக்கம் ஒன்றுக்கு) 


Rs . 10 . 00 


16 . பதிவேடுகள் , பதிவுருக்கள் முதலியவற்றைப் பாதுகாத்தல் - ( 1 ) பதிவாளர் , மாவட்டப் பதிவாளர் ஆகியோர் வைத்து வருகிற திருமணங்கள் 

பதிவேடு மற்றும் திருமணங்களைப் பதிவு செய்வதற்கான குறிப்பாவணம் ஆகியவை நிரந்தரமாகப் பாதுகாக்கப்பட வேண்டும் . 


( 2 ) கீழேயுள்ள விவர அட்டவணையின் (2 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள பதிவுருக்கள் , அந்த விவர அட்டவணையின் ( 3 ) 

நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள கால அளவு முடிவடைவதற்கு முன்னர் அழிக்கப்படக் கூடாது . 


விவர அட்டவணை 


கால அளவு 


தொடர் எண் . 

(1 ) | 


பதிவுருக்களின் பெயர் 

( 2) 


( 3 ) 


1 . 


இரசீது புத்தகம் ( சீட்டுகள் ) 


5 ஆண்டுகள் 


பதிவேடுகளின் பகுதி நகலைப் 
பெறுவதற்கான விண்ணப்பம் 


5 ஆண்டுகள் 


ரொக்கப் புத்தகம் 


5 ஆண்டுகள் 


( 1 ) துணைவிதியின்கீழ் , மேற்சொன்ன 
இனங்களின்கீழ் வராத ஏனைய 
பதிவுருக்கள் . 


2 ஆண்டுகள் 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


THE TABLE 


Nature of Search 


Fee 


(i) Search of the current year 


Rs. 15 .00 


(ii) Search of any previous year or years (per year ) 


Rs. 5 .00 
(In addition to Rs . 15 .00 ) 


(iii) For a certificate regarding ‘Nil record of registration ofmarriage 


Rs. 10 . 00 


13 . Marriage Certificate Book . — ( 1) The Registrar shall maintain a Marriage Certificate Book , which shall be a bound 
volume, the pages of which are numbered consecutively with a nominal index attached . Every marriage certificate issued 
during each calendar year shall be consecutively numbered and every authenticated copy of a certificate issued to the parties 
shall bear number , the date , month and the year in which the certificate was entered . 


(2 ) The Registrar shall send to the District Registrar a copy of the entries made in the Marriage Certificate Book 
once in three months , on the 1st of January, April, July and October in each year. 


14 . Superintendence . - The Registrar shall perform his duties and exercise his powers under the general superintendence 
of the Registrar-General and the State Government. 


15 . Procedure for obtaining certified copies . — Any person desirous of obtaining certified copy or copies of certificate of 
registration ofmarriage or extract of register ofmarriages shall make an application in Form VII and pay the fees as specified in 
the Table below : 


THE TABLE 


Item 


Fee 


(a ) For every certified copy of a certificate of registration of a marriage (per copy ) 


Rs. 10 .00 


(b ) For every certified copy of extract of Register of marriages (per page) 


Rs. 10 . 00 


16 . Preservation of registers and records etc . - (1 ) The Register of marriages and the memoranda for registration of 
marriages maintained by the Registrars and the District Registrars shall be preserved permanently . 


( 2 ) The records mentioned in column (2 ) of the Table below shall not be destroyed before the expiry of the period 
specified in column (3) thereof. 


THE TABLE 


S. No. 


Name of records 


Period 


( 2) 


(3 ) 


Receipt Book ( foils) 


5 years 


Application for extracts from the registers 


5 years 


Cash book 


5 years 


2 years 


Other records not covered under the above 
items and sub rule (1 ). 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


21 


இணைப்பு 
குறிப்பாவணம் 

படிவம் 

[ விதி 5(1)( a ) காண்க ] 
2009 - ம் ஆண்டு தமிழ்நாடு திருமணப்பதிவுச் சட்டத்தின்கீழ் திருமணப்பதிவிற்கான குறிப்பாவணம் 


( " V எங்கெங்கு பொருந்துமோ ) 
கணவர் பற்றிய விவரங்கள் 


( அ ) கணவரின் முழுப்பெயர் 

(பதிவுருக்களில் உள்ளவாறு ) 


( ஆ ) மதம் 


இந்து 


கிறித்தவர் 


இஸ்லாமியர் 


ஏனைய 
மதத்தினர் 


ஏனைய மதத்தினர் எனில் 
எதுவென்று குறிப்பிடுக . 


( இ ) வயது மற்றும் பிறந்த நாள் 


ஆண்டுகள் 


ஆண்டுகள் 


இ) வயது மற்றும் பிறந்த நாள் | / | / 

மணமாகாதவர் | மணமானவர் 


(ஈ ) திருமண நாளுக்குமுன் 


மணமாகாதவர் 


மணமானவர் 


விவாகரத் 


விவாகரத் 
தானவர் 


மனைவியை 
இழந்தவர் 


மணமுறைத் தகுதி 


ஏனையோர் 


ஏனையோரெனில் 
குறிப்பிடுக 


திருமணமானவர் எனில் உயிருடன் இருக்கும் மனைவிகள் எண்ணிக்கை 


( உ ) தொழில் 


( ஊ ) இருப்பிட முகவரி 


கணவரின் தந்தை 


1. அ . பெற்றோர்களின் விவரம் 

( அ ) முழுப்பெயர் 


( ஆ ) வயது 


ஆண்டுகள் 


வாழ்பவர் இறந்தவர் 


( இ ) முகவரி (உயிருடனிருப்பின் ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


1ஆ . பெற்றோர்களின் விவரம் : 


கணவரின் தாய் 


( அ ) முழுப்பெயர் 


( ஆ ) வயது 


ஆண்டுகள் 


வாழ்பவர் / இறந்தவர் 


( இ ) முகவரி 

(உயிருடனிருப்பின் ) 


மனைவி பற்றிய விவரங்கள் 


( அ ) மனைவியின் முழுப்பெயர் 

( பதிவுருக்களில் உள்ளவாறு ) 


( ஆ ) மதம் 


இந்து 


கிறித்தவர் 


இஸ்லாமியர் 


ஏனைய மதத்தினர் 


ஏனைய மதத்தினர் எனில் 
எதுவென்று குறிப்பிடுக 


(இ) வயது மற்றும் பிறந்த நாள் 


( இ ) வயது மற்றும் பிறந்த நாள் 


| / 


ஆண்டுகள் 


| / 
மணமானவர் 


| | ஆண்டுகள் 
மனைவியை 


( ஈ ) திருமண நாளுக்குமுன் 


மணமாகதவர் 


மணமானவர் 


விவாகரத் 


விவாகரத் 
தானவர் 


மனைவியை 
இழந்தவர் 


மணமுறைத் தகுதி 


ஏனையோர் 


ஏனையோரெனில் குறிப்பிடுக 


( உ ) தொழில் 


( ஊ ) இருப்பிட முகவரி 


மனைவியின் தந்தை 


2அ . பெற்றோர்களின் விவரம் : 

( அ ) முழுப்பெயர் 


( ஆ ) வயது 


ஆண்டுகள் 


வாழ்பவர்/ இறந்தவர் 


( இ ) முகவரி 

(உயிருடனிருப்பின் ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


2ஆ . பெற்றோர்களின் விவரம் : 


மனைவியின் தாய் 


( அ ) முழுப்பெயர் 


( ஆ ) வயது 


ஆண்டுகள் 


வாழ்பவர்/இறந்தவர் 


( இ ) முகவரி 

(உயிருடனிருப்பின் ) 


3 . அயல்நாடு வாழ் இந்தியர் - கணவரின் கூடுதல் விவரங்கள் : 


(i ) 


( அ ) கடவுச்சீட்டு எண் 


( ஆ ) யாரால் 

வழங்கப்பெற்றது 


( இ ) செல்லுபடியாகும் காலம் 


நிரந்தரம் தற்காலிகம் 


(ii ) ( அ ) பதிவு செய்தபோது , 

எந்த நாட்டிற்கு 
பயண அனுமதி 

வழங்கப்பெற்றது 
( ஆ ) பயண அனுமதி செல்லுபடியாகும் 

காலம் 
(ii ) (அ ) வசிப்பிடத் தன்மை 

( ஆ ) நிரந்தரமெனில் , விவரம் தருக 
( iv ) ( அ ) சமூகப்பாதுகாப்பு எண் 

(இருப்பின் ) 
4 . அயல்நாடு வாழ் இந்தியர் - மனைவியின் கூடுதல் விவரங்கள் : 
(i ) ( அ ) கடவுச் சீட்டு எண் 

( ஆ ) யாரால் வழங்கப்பெற்றது 
( இ ) செல்லுபடியாகும் காலம் 


(ii ) 


( அ ) பதிவு செய்தபோது , 

எந்த நாட்டிற்கு பயண 
அனுமதி வழங்கப்பெற்றது 


( ஆ ) பயண அனுமதி செல்லுபடியாகும் காலம் 


நிரந்தரம் தற்காலிகம் 


(ii ) ( அ ) வசிப்பிடத் தன்மை 

( ஆ ) நிரந்தரமெனில் , விவரம் தருக 
(iv ) ( அ ) சமூகப்பாதுகாப்பு எண் . 

(இருப்பின் ) 


(W) (அ) சமூகப்பாதுகாப்பு எண் . 


| 


| 


| 


| 


24 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


ஏனைய விவரங்கள் 


5 . | 


திருமணத்தை நடத்தி வைத்த 
மதகுரு அல்லது உடனிருந்தவரின் 
பெயர் மற்றும் முகவரி 


பிற விவரங்கள் 
6 . திருமணம் நடைபெற்ற இடம் 

அதாவது கிராமம் / வட்டம் / 
மாவட்டம் முழு முகவரியுடன் 


தெரு 


கிராமம் 


வட்டம் 


7 . திருமணம் நடைபெற்ற நாள் 


8 . 


ஆம் / இல்லை 


இத்திருமணம் அவரவர் மதம் சார்ந்த 
சட்டங்களின் கீழோ வேறு 
சட்டங்களின் கீழோ முன்னரே பதிவு செய்யப் 
பெற்றுள்ளதா ? 
“ ஆம் எனில் விவரம் தருக : 
திருமணப் பதிவுச் சான்றிதழ் திருமணப் 
பதிவேட்டின் பகுதி நகல் இணைத்திடுக 


9 . உறுதி மொழி : 

(1) தமிழ்நாடு 2009ம் ஆண்டு திருமணப்பதிவுச் சட்டம் பிரிவு 3ன்கீழ் பதிவு செய்யும் தகுதி பெற்ற செல்லும் திறன் பெற்ற 
திருமணம் எங்களிடையே நடைபெற்றது ; 

( i ) அவரவர் மதம் சார்ந்த சட்டங்களில் திருமணம் நடத்தி வைக்க வரையறுக்கப்பட்டுள்ள நிபந்தனைகள் நிறைவு 
செய்யப்பட்டுள்ளன ; 

( iii ) இக்குறிப்பாவணத்தில் அளிக்கப்பட்டுள்ள தகவல்கள் எங்களுக்கு தெரிந்தவரையிலும் நாங்கள் நம்புகிற வகையிலும் 
உண்மையானவை; 

(iv ) கீழே கையொப்பமிட்டுள்ள இரண்டு சாட்சிகள் திருமணம் நடைபெற்றபோது உடனிருந்தனர் ; மற்றும் 

( V) வரதட்சனை கேட்கப்படவோ , கொடுக்கப்படவோ , பெறப்படவோ இல்லை என்றும் நாங்கள் இதன் மூலம் உறுதி 
அளிக்கிறோம் . 


இடம் : 
நாள் : 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


25 


10 . சாட்சிகளின் பெயரும் முகவரியும் : 


பெயர் . 


கையொப்பம் . 


வரிசை 
எண் . 


தந்தை /கணவர் பெயர் 
மற்றும் முகவரி 


அடையாளம் 
குறித்த விவரங்கள் . 


2 


படிவம் - || 
( விதி (5 ) துணை விதி 1 (a ) காண்க ) 
திருமணக் குறிப்பாவணத்தை கோப்பில் வைப்பதற்கான மனு 


பெறுநர் 


திருமணப் பதிவாளர் , 


............ ..... ..... ...... . ... 


.... 


பொருள் : திருமணப் பதிவு 


ஐயா , 


எங்க ளுக்கு ........ ......... தேதி . 

ஊரில் திருமணம் நடைபெற்றது . எங்கள் 
திருமணத்தின் விவரங்களை திருமணப் பதிவேட்டில் இடம் பெறச் செய்து திருமணப் பதிவுச் சான்றிதழ் வழங்குமாறு கேட்டுக் 
கொள்கிறோம் . 
நாங்கள் கீழ்க்காணுமாறு உறுதியளிக்கிறோம் : 

1 . எங்களுக்கு , 2009- ம் ஆண்டு தமிழ்நாடு திருமணங்கள் பதிவுச் சட்டம் பிரிவு (3)- ன்படி பதிவு செய்யத்தக்க செல்லுந்திறன் 
பெற்ற திருமணம் நடைபெற்றது . 

2 . அவரவர் மதம் சார்ந்த சட்டங்களில் காணப்பெறும் நிபந்தனைகள் நிறைவு செய்யப்பெற்றுள்ளன . 

3 . மனுவில் கொடுக்கப்பெற்ற விவரங்கள் எங்களுக்குத் தெரிந்தவரையிலும் , நாங்கள் நம்புகிற வரையிலும் உண்மை என்றும் 
உறுதி கூறுகிறோம் . 

4 . முறையாக பூர்த்தி செய்யப்பெற்ற திருமணக் குறிப்பாவணம் இரு படிகளில் , நிர்ணயிக்கப்பெற்ற கட்டணம் மற்றும் 
ஆவணங்களுடன் இத்துடன் இணைக்கப்பெற்றுள்ளது . 


கையொப்பம் . . 


(கணவன் ) 


( மனைவி ) 


இடம் : 
நாள் : 
இணைப்பு: 
1 . திருமணக் குறிப்பாவணம் 
2 . நிர்ணயிக்கப்பெற்ற கட்டணம் 
3 . ஏனைய ஆவணங்கள் : ( அ ) 


( ஆ ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


மண் 


மனு மற்றும் குறிப்பாவணத்தை பூர்த்தி செய்வதற்கான அறிவுரைகள்: 

1 . குறிப்பாவணம் , படிவம் அளிக்கப்படல் வேண்டும் . 
2 . மண மக்களின் கடவுச் சீட்டளவு புகைப்படம் குறிப்பாவணத்திலும் , மற்றொரு நகலிலும் ஒட்டப்பெற்றிருக்க வேண்டும் . 
3 . கீழ்க்கண்டவற்றை மெய்ப்பிக்க , விதிகளில் குறிப்பிடப்பெற்ற ஆதாரம் ஏதேனும் ஒன்று அளிக்கப்படல் வேண்டும் , 
மணமக்களைப் பொறுத்து: 
( அ ) பெயர் 
( ஆ ) வயது 
( இ ) இருப்பிடம் 
( ஈ ) திருமணப் பதிவு நாள் மற்றும் இடம் 
( உ ) மணமக்கள் , சாட்சிகள் ஆகியோரின் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை . 
4 . போதிய அஞ்சல் வில்லை ஒட்டப்பட்ட சுய முகவரி எழுதப்பெற்ற கடித உறை . 

5 . குறிப்பாவணம் இனம் 1 (ஈ )- ல் திருமணத்தகுதியை குறிப்பிடும் போது , அவரவர் தனிச்சட்டத்தின் படியான தகுதியைக் 
குறிப்பிடல் வேண்டும் . 


6 . கட்டணம் ரொக்கமாகவோ/ கேட்பு வரைவோலைமூலமாகவோ/பதிவாளரின் பெயரில் வரைவு செய்யப் பெற்ற 
வங்கிக்காசோலை மூலமாகவோ செலுத்தலாம் . 


12FPL 


உமயே வெல் 


தமிழ்நாடு அரசு 
படிவம் - III 


திருமணப் பதிவுச் சான்றிதழ் 
2009 - ம் ஆண்டு தமிழ்நாடு திருமணங்கள் பதிவுச் சட்டம் ( பிரிவு - 5 உட்பிரிவு 7 காண்க ) 


எண் . ... 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


கணவரின் 

புகைப்படம் 
( கடவுச் சீட்டளவு ) 


மனைவியின் 

புகைப்படம் 
( கடவுச் சீட்டளவு ) 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. . . . . . . . . . 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


............ . வசிக்கும் திரு . ......... ... அவர்களின் மகன் திரு . 

........என்ப வரும் 
( கணவரின் பெயர்) , .......... .............. ல் வசிக்கும் திரு........ 

.... அவர்களின் மகள் 
திருமதி ....... .... 

.............. என்பவரும் (மனைவியின் பெயர் ) தங்களுடைய 
திருமணம் ..................... .......தேதியில் ........... ......ஊரில் நடைபெற்றதற்கான விவரங்களை அளித்ததின் பேரில் , 
அது 2 .............. வருடம் ............ .. மாதம் ............நாள் தமிழ்நாடு 2009 - ம் ஆண்டு திருமணங்கள் பதிவுச் சட்டத்தின்கீழ் வைத்து 
வரப்படுகிற திருமணப் பதிவேட்டில் பதிவுச் செய்யப்பட்டதென சான்றிளிக்கப்படுகிறது . 


இடம் : 


திருமணப் பதிவாளரின் கையொப்பம் . 


நாள் : 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


27 


படிவம் - IV 
[ விதி 5(8 ) காண்க ] 
திருமணப் பதிவு மறுப்பாணை 


எண் .. . 


. 


. 


. 


. 


. 


sssssssssss 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


.............என்கிற திருமணப் பதிவாளராகிய நான் தாக்கல் செய்யப்பட்ட குறிப்பாவணத்தையும் 
பிற ஆவணங்களையும் நுண்ணாய்வு செய்தும் , தரப்பினரை விசாரித்தும் , 


.....................ஆண்டு..................மாதம். ............... .நாளில்............. ...... . ..... ......க்கும் (கணவன் ) .......... . ........க்கும் 
(மனைவி ) நடைப்பெற்றதாக கூறப்படும் திருமணத்தை கீழ்க்காணும் காரணங்களுக்காக பதிவுச் செய்ய மறுக்கிறேன் . 


காரணங்க 


ள் ............ 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . 


. . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . 


. 


. 


. 


. 


. . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . . 


இடம் : 


நாள் : 


திருமணப் பதிவாளரின் கையொப்பம் 


முத்திரை 


படிவம் - V 


[11 - ஆம் விதியின் (1) ஆம் துணை விதியைக் காண்க ) 

திருமணப் பதிவேடு 


...ஆண்டிற்கான திருமணப் பதிவேடு 


திருமணநாளும், நடைப்பெற்றஇடமும்.திருமணம் 


கணவரின்பெயர் மற்றும்முகவரி. 


திருமணத்தின்போது அவரதுவயது. 


கணவரின்மதம். 


மனைவியின்பெயர் மற்றும்முகவரி. 


திருமணத்தின்போது அவரதுவயது. 


மனைவியின்மதம். 


வ.எண் 


குபதிவுநாள். 


( 7 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


படிவம் - VI 


[11 ஆம் விதியின் (1) ஆம் துணை விதியைக் காண்க ) 


திருமணப் பதிவு மறுப்புப் பதிவேடு 


...ஆண்டிற்கான திருமணப் பதிவு மறுப்புப் பதிவேடு 


. 


. 


. 


. 


. 


. 


திருமணநாளும், நடைப்பெற்றஇடமும்.திருமணம் 


கணவரின்பெயர் மற்றும்முகவரி. 


திருமணத்தின்போது அவரதுவயது. 


கணவரின்மதம். 


மனைவியின்பெயர் மற்றும்முகவரி. 


திருமணத்தின்போது அவரதுவயது. 


|மனைவியின்மதம். 


பதிவுமறுக்கப்பட்ட நாள். 


வ.எண் 


( 2 ) 


( 4 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


29 


படிவம் - VIL 
( 15 ஆம் விதியைக் காண்க ) 


சான்றிடப்பட்ட நகல் / சான்றளிக்கப்பட்ட பகுதி நகல் பெறுவதற்கான விண்ணப்பம் . 


அனுப்புநர் : 


[ நபர் (கள்) பெயர் மற்றும் முகவரி] 


பெறுநர்: 


திருமணப் பதிவாளர் , 


பொருள் : சான்றிடப்பட்ட நகல் / சான்றளிக்கப்பட்ட பகுதி நகல் கோருதல் . 


அய்யா , 


1 . கீழே கையொப்பமிட்டுள்ள எனக்கு பின்வரும் ஆவணம் / ஆவணங்களின் சான்றளிக்கப்பட்ட நகல் /சான்றளிக்கப்பட்ட பகுதி 
நகலினை ....... 

............ ( எண்ணிக்கையை குறிப்பிடவும் ) இயன்றவரையில் விரைவில் அளிக்குமாறு உங்களிடம் 
கேட்டுக்கொள்கிறேன் . 


* ( அ ) திருமணப் பதிவு குறித்த சான்றிதழ் ஒன்று 
* ( ஆ ) திருமணப் பதிவு குறித்த பகுதி நகல் 


2 . திருமணம் குறித்த விவரங்கள் - 
( அ ) கணவர் பெயர் 
( ஆ ) மனைவி பெயர் 
( இ ) திருமணம் பதிவு செய்யப்பட்ட நாள் 
( ஈ ) திருமணப் பதிவு சான்றிதழின் எண் மற்றும் நாள் . : 


3 . இத்துடன் கட்டணம் ரூ... 


கட்டன 


...........(எழுத்தால் ரூபாய் .... 


...........) இணைக்கப்பட்டுள்ளது . 


* தேவையில்லாதவற்றை அடித்துவிடவும் . 


தங்கள் உண்மையுள்ள , 


கையொப்பம் .............. 


இடம் : 
நாள் : 


தேவ . ஜோதி ஜெகராஜன் , 
அரசுச் செயலாளர் ( பொறுப்பு ). 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU . 


DTP - III -1(a ) Ex.( 303 )--5 


